


2220. 





கக்கீரர்‌ கழகம்‌ ்‌ 
திருவள்ளுவர்‌ தமிம்க்‌ கல்லார்‌ 





தாய்ப்பால்‌ உண்ணும்‌ குழந்தை தவழுங்கால்‌ மண்ணைச்‌ 
சுவைக்கிறது. தாய்‌ தக்க பொருளைத்தந்து அதனை மாற்று 
கின்றாள்‌. தாலாட்டின்‌ பொருளறியாது இசை நயத்தைச்‌ 
சுவைத்து வளரும்‌ குழந்தை, மழலை மொழிந்து குதலை பேசு 
கிறது. கற்றுத்தராமலேயே திரைப்படப்‌ பாடல்களைப்‌ பாடுகிறது. 
இளமையிலேயே சிறுவர்‌ தம்‌ சிந்தனையை நெறிப்படுத்தும்‌ 
ஆசிரியர்‌ சிறு கதைகளையும்‌, பாடல்களையும்‌ சொல்லித்தருவர்‌. 
அதனால்‌, அவை, குழந்தைகள்‌ அறிந்துள்ளனவற்றைக்‌ 
கொண்டு அறியவேண்டிய கருத்துக்களும்‌, புதிய சொற்களும்‌ 
இடமறிந்து அளவோடு இனிமையாக அமைந்து படிப்படியாகச்‌ 
சிந்தனையையும்‌ இலக்கிய உணர்வையும்‌, அறதநெறிகளையும்‌ 
எளிதாக அளிக்கவல்லனவாதல்‌ வேண்டும்‌. 


அம்முறையில்‌ எளிமை, இனிமை, சுவை முதலிய பண்பு 
களோடு தமிழ்‌ மரபும்‌ விளங்கக்‌ குழந்தைப்‌ பாக்கள்‌ எழுத 
விரும்பிச்‌ சில எழுதியும்‌ மகிழ்ந்தேன்‌. அவற்றுள்‌ எஞ்சிய 
வற்றை வெளியிடக்‌ கருதிப்‌. பார்க்கும்போது அவை எல்லாம்‌ 
ஒத்த நிலையில்‌ இல்லாமல்‌ இளஞ்சிறார்‌ (தொடக்கப்‌ பள்ளி) 
சிறார்‌ (இடைநிலைப்‌ பள்ளி) இளைஞர்‌ (உயர்‌ நிலைப்‌ பள்ளி) ஆய 
முத்திறத்தார்க்கும்‌ பயன்படும்‌ நிலையில்‌ இருந்தன. எனவே 
அம்முறையில்‌ அவற்றைப்பகுத்துச்‌ சிலவற்றை எழுதிச்சேர்த்து 
முறையே மழலையமிழ்தம்‌, குதலைக்கனி, இள்ளைமொழி என 
மூன்று பகுதியாகத்‌ தலைப்புத்‌ தந்து குழந்தையைப்‌ பற்றிய சில 
வற்றை மக்கட்செல்வம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ நான்காம்‌ பகுதி 
யாக அமைத்து நூல்‌ முழுதற்கும்‌ '*மழலைத்தேன்‌ '' எனப்‌ 
பெயரிட்டு 1964-இல்‌ நூல்வடிவில்‌ எழுதிவைத்தேன்‌, ஏற்ற 
முறையில்‌ படம்‌ எழுதுவோர்‌ வாய்க்கப்பெறாமல்‌ யான்‌ வாளா 


இருப்பதனையறிந்த என்‌ ஆருயிர்‌ நண்பர்திரு அ. இராமமூர்த்தி 
அவர்கள்‌ குழந்தைகளுக்குரிய சொத்துக்களை நீங்கள்‌ பெட்டியில்‌ 
பூட்டிவைத்திருப்பதுகுற்றம்‌ அவற்றை அவர்களிடம்‌ வழங்குதல்‌ 

என்கடமை என விளையாட்டாகக்‌ கூறிவிட்டுச்‌ சென்னையி 

லிருக்கும்‌ ஓவியர்‌, தஞ்சைத்திரையன்‌ அவர்களை யழைத்துப்‌ படம்‌ 

வரையச்செய்து, என்பால்‌ பேரன்பு பூண்டொழுகும்‌ மகாலிங்கம்‌ 

அச்சகச்‌ செயற்பொறுப்பாளர்‌ திரு, நா, சின்னையா அவர்‌ 

களிடத்தே தர அவர்களும்‌ அச்சுப்பிழை திருத்துவதுதவிர பிற 
பொறுப்புக்களை த்‌ தாமே ஏற்று அழகாக அச்சாக்கிவிட்டார்கள்‌.... 

பேரறிவும்‌ பெருந்தகவும்‌ குழந்தை உள்ளமும்கொண்டு 

திகழும்‌ பன்மொழிப்‌ புலவர்‌. பேராசிரியர்‌, திரு. தெ. பொ, மீ. 

அவர்களிடம்‌ வாழ்த்துரை வேண்டினேன்‌. பல்கலைச்‌ செல்வர்‌ 

தம்‌ வள்ளன்மைதோன்‌ ற வாழ்த்துரையை அணிந்துரையாகவே 

வழங்கியருளியமை என துபேருகும்‌, அவர்கள்‌ பேரருளை நன்றி 

ததும்ப வணங்குகிறேன்‌, 


கையெழுத்துப்‌ படியைப்‌ பார்த்து மகிழ்ந்து ஆக்கமான 
கருத்துக்களை வழங்கியருளிய பெருந்தகையார்‌ திரு. சி, வேதா 
சலனார்‌ பி,ஏ,, பி எல்‌,, அவர்கட்கும்‌ இப்பணியில்‌ என்னை 
ஊக்கி வாழ்த்தி வழிகாட்டிய தமிழ்ப்பேரறிஞர்‌ திரு. நீ. கந்தசாமி 
பிள்ளையவர்கட்கும்‌ என்‌ அகங்கனிந்த நன்றியும்‌ வணக்கமும்‌ 
என்றும்‌ உரியவாம்‌. 
ஒருயிரன்ன நண்புபூண்டு உதவிவரும்‌ தணபர்திரு ௮. இராம 
மூர்த்தி எம்‌, ஏ., பி, டி,, அவர்கட்கும்‌, இந்நூல்‌ அச்சேரத்‌ 
துணை நின்று உதவிவரும்‌ கெழுதகை நண்பரும்‌ எங்கள்‌ கல்லூரி 
முதல்வரும்‌ ஆகிய திரு, கு. சிவமணி எம்‌. ஏ,, பி,டி,, அவர்‌ 
கட்கும்‌ என்றும்‌ நன்றியுடையேன்‌. குறுகிய காலத்தில்‌ சீரிய 
படங்களைக்‌ கைம்மாறு ருதாது வரைந்துதவிய ஓவியர்‌ திரு. 
தஞ்சைத்திரையன்‌ அவர்‌ கட்கும்‌, அழகுற அச்சிட்டுதவிய அன்பா 
திரு. நா. சின்னையா அவர்கட்கும்‌ என்‌ உளங்கனிந்த தன்றி 
யுரியவாம்‌. ஆர்வத்தோடு செய்து உதவிய அச்சகத்‌ தெரழிலாள 
நண்பர்களை என்றும்‌ மறத்தற்கியலாது ; அவர்கள்‌ வாழ்க ! 
இந்‌ நூல்‌ ஓரளவேனும்‌ சிறுவர்களுக்குச்‌ சுவையும்‌ உணர்‌ 
வும்‌ தருமானால அதுவே யான்‌ பெறும்‌ பேரின்‌ பமாகும்‌, இதனைச்‌ 
செந்தமிழ்‌ அன்னையின்‌ திருவடிகளில்வைத்து வணங்குகிறேன்‌. 
்‌ அன்பன்‌, 


ச்‌. பாலசுந்தரம்‌. 


1 )[1லா பாட 

















































































































































































































